கணபதி துணை 
திருச்சிற்றம்பலம்‌ 


சைஎசாஸ்திராாரிராலனம்‌ 


விக்கிரமஷூ பங்குனிம- 


19-41 மார்ச்சு 


தொகுதி ௨ | பகுதி ௭ 


பிடியத னுருவுமை கொளமிகு கரியது 
வடிகொடு தனதடி வழிபடு மவரிடர்‌ 
கடிகண பதிவர வருளினன்‌ மிகுகொடை 
வடிவினர்‌ பயில்வலி வலமுறை யிஷையே, 


பிக்ஷாடனர்‌ 
(முத்றொடம்‌) 


சிவபெருமானுக்கு இறுதியில்லை என்பதை உணராத முனி 
வர்கள்‌ கோபம்‌ பிடித்துத்‌ தள்ள, பின்னும்‌ அபிசாரஹோமம்‌ 
செய்தார்கள்‌. அவ்‌ வக்கினியினின்று தோன்றிய அபஸ்மாரம்‌ 
எனப்படும்‌ முயலகனையும்‌, யாசாக்னியையும்‌ நோக்கி, “ஈம்‌ 
வலிமை கெடும்வண்ணஞ்‌ செய்த இவனைக்‌ கொல்லுதிர்‌” என்று 
சொல்லி ஏவினார்கள்‌. சிவபெருமான்‌ -யாகாக்னியை ஒரு 
இருக்கரத்‌.இல்‌ ஏந்தி, முயலகனைத்‌ திருவடியால்‌ விழத்தள்ளி, 
அத்‌ திருவடியை அருளினால்‌ அதன்‌ முதல்‌ ஊன்றிக்கொண்டு, 
தேவர்கள்‌ அக்க நின்றார்‌. இருஷிகள்‌ அவர்‌ நிற்றலை அக்கினி 
காலப்‌ பார்த்துச்‌ சிவன்‌ அழிக” என்று எண்ணில்லாத சாபங்‌ 
களைச்‌ சொன்னார்கள்‌. அச்‌ சாபங்கள்‌ பலியாது போயின, 


முனிவர்கள்‌ தரம்‌ அனுசரித்துவந்த மீமாஞ்சைமதம்‌ அறு 
பவத்தாலே பொய்ச்சுப்பட்டமையைச்‌ சிந்தித்து; தங்கள்‌ மந்தி 
19 


146 . சைவசாஸ்திர பரிபாலனம்‌ 


சக்‌ இரியைகளெல்லாம்‌ விபரிதபாவனையால்‌ வியர்த்தமாயின 
என்ற அவற்றை விட்டுச்‌ சினம்‌ நீல்‌, வலி குறைக்கு, ஒரு 
செயலுமின்றி, வாட்டமும்‌ வெட்கமு முடையவர்களாய்‌ நடுங்கி, 
தொலையாத பாவமும்‌ பழியும்‌ பூண்டு, பூமிக்குப்‌ பாரமாய்‌ வாளா 
நின்றார்கள்‌. 


அழிவில்லாத சிவபெருமானை அழிக்கும்படி அபிசார 
ஹோமம்‌ செய்னு, அதிலிருக்து பலவற்றையும்‌ எழுப்பி விடக்‌ 
துச்‌ சாபத்தையும்‌ கூறினர்‌. அவற்றினால்‌ ௮க்‌ கடவுளை அழிக்க 
முடியுமோ? அவற்றால்‌ தங்கள்‌ வலிமையும்‌ இழந்தரர்கள்‌. வெ 
பெருமான்‌ அஹிவில்லாதவர்‌ என்பதுபற்றியே “*றிலா தவன்‌ 
ஈசன்‌ ஒருவனை” எனக்‌. திராவிடசருதி கூறிற்று. சரபோபட 
கிடதமும்‌ “'யோந்தகாலே ஸர்வ லோகார்‌ ஸம்‌ஜஹாச'? முடிவு 
காலத்திலே. சர்வலோகற்களையும்‌ ஓடுக்குகிறவசாய்‌ எவர்‌ இருக்‌ 
சின்றாசோ எனச்‌ வெபெருமானுக்கு நமஸ்காரம்‌ கூறியதும்‌ 
காண்க. 


பின்பு அவர்கள அ சித்தவிருத்தியையும்‌ பரிபாகத்‌ தோழ்‌ 
த்தையும்‌ அறிந்த சிவபிரானார்‌ அவர்களுடைய ஆணவமலரூப 
மாகிய முயலகன்மீ2த சன்று அரவரததாண்டவம்‌ செய்தல்‌ 
போல நகடஉத்தருளினர்‌. , ஈநடனங்‌ கண்ட முனிவர்கள்‌ மிகப்‌ 
பயந்து நடுல்‌2 விழ்ந்தார்கள்‌. சிவபெருமான்‌ தம்மை மதியாத. 
முனிவர்களுக்கு ஞானத்தைக்‌ கொடுத்தருளினார்‌, அவர்கள்‌ 
திருவருளால்‌ எழுந்து, “எம்‌ பெருமானே! அடியேம்‌ செய்த 
குற்றங்கள்‌ எல்லாவற்றையும்‌ பொறுத்தருள்புரிக”? என்று 
விழ்ச்து வணங்‌, எழுந்து கைகளைச்‌ சிரசின்மீது கூப்பி நின்‌ 
மூர்கள்‌. சிவபெருமான்‌ அவர்கபா ரோக்கி, “நீங்கள்‌ இதுநாள்‌ 
வரையும்‌ கடவுளாகிய நம்மை உணராது மயல்‌, அசுத்த, வைதிக 
மாகிய அன்மார்க்கத்தைப்‌ பற்றி அதி2மாகராயினீர்கள்‌; ஆத 
லால்‌, மில்கள்‌ செய்த கவமும்‌, உம்‌ மனைவியர்‌ கொண்ட கற்பும்‌ 
பிரயோசனமற்றவை யாயின. உங்கள்‌ மோகத்தை நீக்கி 
னாம்‌. இனி, சிங்கள்‌ எமது கட்டளைப்படி, சுத்த வைதிக சைவ 
மார்க்கத்திலே நின்னு, வேதாகமவழியில்‌ ஒழுகப்‌ பாவங்களை 
நீக்ச்‌ தவஞ்‌ செய்து, போகமோக்ஷங்களா அடையுங்கள்‌"? 
என்ன கூறி, அலர்கரா அங்கே கிறுத்தி, திருமால்‌ முதலிய 


பிக்ஷ£டனர்‌ 147 


தேவர்களை அவரவர்‌ இடங்களுக்குச்‌ செல்லும்படி. விடை 
கொடுக்கத்‌ தாம்‌ உமாதேவி சமேதராய்‌ வீற்றிருந்கருளினார்‌. 


கந்தபுசாணத்துத்‌ ததிரியுத்தரப்‌ படலம்‌ ௩0-ம்‌ செய்யுள்‌ 
முதல்‌ ௧௨௪௭-ம்‌ செய்யுள்‌ வரையும்‌, கோயிற்புசாணக்தப்‌. பதஞ்‌ 
சலிச்சருக்கத்திலும்‌ இச்‌ சரித்திரம்‌ பரக்கக்‌ கூறப்பட்டுள்ள. 


சிவபெருமான்‌ பிகையேற்றறாளியமையை, 


சூடல்வெண்‌ பிறையினர்‌ சுடர்முடியர்‌ 
சுண்ணவெண்‌ ணீற்றினர்‌ சுடர்மழுவாள்‌ 
பாடல்வெண்‌ டிசைமுரல்‌ கொன்றையந்தார்‌ 
- பாம்பொடு நூலவை யசைந்திலங்கக்‌ 
கோடனன்‌ முழ்விரல்‌ கூப்பிநல்லார்‌ 
குறையுறு பலியெதிர்‌ கொணர்ந்‌,தபெய்ய 
வாடல்வெண்‌ டிலைபிடித்‌ இிவராணீர்‌ 
வாய்ஹூ ரடிகள்‌ வருவாரே. 


என வரூஉம்‌ இருஞானசம்பந்தமூர்த்திகள்‌ தேவாரத்தான்‌ 


உணரப்படும்‌. 


ப சுர ற்‌ \ ற யவர்‌ என்ப 
ட மே ரன்‌ புவித்தோஃ £தஇியவற்றை யுடையவர்‌ ௪ அ, 
கீழ்‌ வரும்‌ தேவாரங்களால்‌ அறியலாம்‌. 7 


“புலியத ஞடையினர்‌'” (திருஞா, மழைக்காடு) 
“புலியசளே புடையாகத்‌ இரிவான்‌ றன்னை" (திருநா, முஅகுன் றம்‌ 
“பரசு பாணியர்‌ ' (திருஞா, பல்லவனீச்சுரம்‌) 
“மான்மறி தங்கையின்‌ மருவக்‌ கண்டேன்‌” (இருகா, இருவாய்லூர்‌) 
“முண்டம்‌ தரித்நிர்‌?  - (சுந்தரர்‌, இருப்பரங்குன்‌ றம்‌) 
“குறட்பூதச்‌ செல்வன்‌!  (இிருஞா, ழைத்திறுக்காட்டுப்பள்ளி) 
“முநித்ததொரு தோலடுத்‌.க முண்டஞ்‌ சாத்தி!” (இருகா, வலம்புரம்‌) 
*'தருச்கழிய முயலகன்மேத்‌ முள்வைத்தானை!? (இருசா, கஞ்சனூர்‌) 
“மூசு மிளநாக முடனாகக்‌ கொண்டார்‌ 

“மழுவலங்‌ கைகொண்டார்‌'' ம்‌ 

“துடி கொண்டார்‌'” (இருக, தனித்திருத்தாண்டகம்‌) 
“அழலின்‌ வலனங்கை யஅவேர்தி யனலாடும்‌'' (இருகா, நின்றியூர்‌) 


த 


148 சைவசாஸ்‌ திர பரிபாலனம்‌ 


மீமாஞ்சைமதம்‌ புறச்சமயம்‌ ஆறனுள்‌ ஒன்று. மீமாஞ்சை 
அல்‌ செய்தவர்‌ சைமினி. இக்‌ நூலில்‌ வேதம்‌ ஒருவராற்‌ செய்‌ 
யப்பட்டதன்றி நித்தமாய்‌ உள்ளதென்றும்‌, பிரபஞ்சம்‌ நிச்தம்‌ 
என்றும்‌, இட்டி முதலிய கன்மங்கள்‌ செய்யவேண்டுமென்‌ மும்‌, 
கன்மம்‌ செய்தவனுக்கு அக்த வினையே துறக்க முதலிய பலன்க 
பைக்‌ கொடுக்குமென்றும்‌, பெளதிக சரீரேந்திரியங்களுக்கு 
வேறாய்‌ ஆன்மாக்கள்‌ உண்டு என்றும்‌, ஆன்மாக்கள்‌ பலர்‌ என்‌ 
அம்‌, இக்த ஆன்மாக்களுக்கு வேறாய்‌ ஈசுரன்‌ ஒருவன்‌ இல்லை 
என்றும்‌ கூறப்படும்‌. இதன்‌ விரிவு சிவஞானபோதமாபாடியத்‌ 
தில்‌ காணப்பெறும்‌, தாருகாவனத்து முனிவரர்‌ மீமாஞ்சை 
மதச்‌ கொள்சையினரென்பன 


த வேள்வியும்‌ தஅமும்‌ தாமே 
> கொடுத்திடு ( க்கு பன்னும்‌ கொள்கைசேர்‌ முனிவர்‌?" 
(கச்சியப்பசிவாசாரியர்‌) 
எனவும்‌, 


**சருமமே பலத்தை ஈல்கும்‌ கடவள்வே றில்லை யென்னு 
மருவருஞ்‌ சம்பத்‌ செய்தி மாதவ முனிவர்‌ மாரும்‌'' (கூர்மபுராணம்‌) 


எனவும்‌, 


“மாதவத்துறு மனிவர்நித்தழ மநவுகன்மம தன்றிவே 
ரேசமெமய்ப்பொரு ஸில்லையென்‌ தலும்‌" (மற்சபுராணம்‌) 


எனவும்‌, பெளராணிகர்கள்‌ கூறுவதனால்‌ உணரப்படும்‌. 


சிவபெருமானார்‌ தாருகாரண்ணியத்திற்குப்‌ பிரஷாடன வடி. 
வம்‌ சொண்டு சென்றமைச்குக்‌ காரணம்‌ என்னையெனிற்‌ கூறு 
அம்‌:-- 


கல்வியங்கடற்‌ சசைகண்டவர்களாகிய தசேவதாருவனத்மு 
ரிஷிகள்‌ தாமே சுதந்திரர்‌ என மதித்து, சுதந்திரராயெ சவ 
பெருமானிடத்து அன்புசெய்தலை விடத்து, மீமாஞ்சை. நாலே 
உண்மைதால்‌ என மயக்கபுத்திகொண்டு ஒழுகுவதைக்‌ கண்ட 
பெருல்கருணைத்தடன்சடலாகிய அல்‌ விசசனார்‌, அவர்களைத்‌ 
தாம்‌ சுத்தராக்‌கி யருளத்‌ இருவுள்ளஙல்கொண்டு, ஆன்மாக்கள்‌ 
பசதுக்திரர்‌ என்பதையும்‌, கடவுளுடைய இருபையாலன்றிப்‌ 


பிகஷாடனர்‌ “ம்‌ 149 


புண்ணியம்‌ செய்ய முடியாதென்பதையும்‌ “(பரனடிக்‌ கன்பிலா 
தார்‌ புண்ணியம்‌ பாவமாகும்‌?” எனச்‌ சித்தியாரிற்‌ கூறப்பட்ட 
வாறு சிவபெருமானைப்‌ புறக்கணித்தவர்‌ பண்ணிய ௮தமெலாம்‌ 
பாவமாகும்‌ என்பதையும்‌ அவருக்கும்‌ பிறருக்கும்‌ உணர்த்தி 
அருளும்‌ பொருட்டு, முன்னர்க்‌ காமத்தையும்‌ பின்னர்க்‌ கோபத்‌ 
தையும்‌ பயப்பதுபோலத்‌ தோன்றி இறுதியில்‌ ஞானத்தைப்‌ 
பயப்பதாக இருரபத்தைக்‌ காட்டுதன்‌ 'மாத்திசையானே 
அவர்களுடைய இத்தளவிருத்திகள்‌ அப்‌ பாவச்‌ செயல்களிற்‌ பற்‌ 
முது விடும்படி வேறுபடுத்தி, ௮ல்கனம்‌ வேறுபட்டுக்‌ காமிக 
ளான பின்பு, அவர்களைக்‌ கோபிகளாக்கி, கங்கள்‌ வலியும்‌, தன்‌ 
சள்‌ அபிசாரவேள்வியின்‌ வலியும்‌ ஆகிய இரண்டையும்‌ நினை த௮, 
கடவுளாகிய தம்மைக்‌ கோறற்பொருட்டு முயன்றவிடத்அ, 
அவர்களுடைய வலிகள்‌ தம்முன்‌ பலியாமையை அவர்களுக்கு 
உணர்த்தி, தம்முடைய வலிமையைக்‌ காட்டி, அதுகண்ட அன்‌ 
னோர்‌ தாங்கள்‌ கொண்ட கருமத்தை விடுத்து, இறைவனாகிய 
தம்‌ வசப்பட்டு வணங்யெபோது ஞானங்கொடுத்து அருளத்‌ 
இருவுளங்கொண்டே பிகஷ£டன மூர்த் தங்‌ கொண்டருளினார்‌, 
மேலும்‌, சாபமிடுதலிற்‌ சமர்த்தர்களாகய முனிவர்களை இசட்‌ 
த்தல்‌ பரமபதியாகிய சிவபெருமான்‌ ஒருவராலேயே யன்றி 
மற்றையோரால்‌ முடியாமையும்‌ காண்க. 


சிவபெருமான்‌ பிகஷ£ூடன மூர்த்தம்‌ கொண்ட அ மீமாஞ்சை 
மதத்தைப்‌ பற்றி அதிமோகெளாயிருந்க இருடிகளைச்‌ சுத்த 
வைதிக சைவமார்க்கத்தில்‌ நிறுத்தியருளுவதற்கா மென்பதை 
ஸ்ரீ கச்சியப்பசிவா சாரிய சுவாமிகளும்‌, 


ஒழுயெ வேலை தன்னி ஓயிர்க்குமி ரக யற்றோன்‌ 

பமுநினை யகற்றித்‌ தன்னோர்‌ பாங்கரி னுமையாண்‌ மேவ 

விழுமிய கயிலை நாப்பண்‌ விற்றிராம்‌ தருள்வோ னங்க 

ணிழுகையர்‌ புரிய நீர்மை யாவையு மூணர்க்சா னன்றே, 
என்பதனால்‌ வெளியாக்கினர்‌. 

சிவபெருமான்‌ தமது திருருபத்தை முனிவர்சட்குக்‌ காட்‌ 

டா, விஷ்ணுவாகிய மோ௫னியைக்‌ கொண்டு மயக்குளிச்த கார 
ணம்‌ என்னையெனில்‌; அம்‌ முனிவர்கள்‌ அதிபாதகர்களா தலால்‌ 
என்பதாம்‌. அவ்வுண்மை, £இழுதையர்‌”' எனவும்‌, 


46 2 க @ 


லல்லுதல்‌ மிடற்றப்‌ புத்தே ளவர்க்கெலாம்‌ சனதா யுள்ள 
தொல்லுரு மறைத்து வேறோர்‌ வடிவொடு' தோன்றி நின்றான்‌" 


எனவும்‌, சிவாசாரியசுவாமிகள்‌ புராணச்திற்‌ கூறியவாற்றான்‌ 
உணரப்பிம்‌. 

முதல்வன்‌ முனிபன்னியர்களுக்குத்‌ தமது இருரூபத்தைக்‌ 
தாட்டி, மனம்‌ வேறுபடு. க்‌ இ யருளியதென்னையெனில்‌, அவர்‌ தம்‌ 
கணவரீ கட்டளைப்படி ஈடக்கலன்றிக்‌ தம்‌ எண்ணப்படி நடவா 


. . | ௬ . » 
மையால்‌ அற்ப! பாதககள்‌ ஆதலால்‌ என்சு, 


சிவபெருமான்‌ பிகை யேற்பார்‌ போன்‌.று சென்‌ அ, தமது 
.இருரூபத்தைக்‌ சாட்டி, வேதங்களை விணைபிலே படுத்திப்‌ பாடி 
யது, காட்சியானும்‌ கேள்வியாலும்‌ அவர்களைச்‌ அத்தராக்கும்‌ 
பொருட்‌ டேயாகும்‌. முனிபத்தினிமார்‌ அவருக்குப்‌ பிகையிடு 
வான்‌ வச்து அவளது பேரழகைக்‌ சண்டி கருப்பவதிகளாயினர்‌, 
இறைவன்‌ இருடிபத்தினிகளைக்‌ காமித்தது குற்றமாகாதோ 
எனின்‌, இருடிபத்தினிமார்கள்‌ சிவனைக்‌ காமித்ததேயன்றி, 
சிவன்‌ சிறி.தம்‌ அவர்களைக்‌ காமித்திலர்‌. இருடிபத்தினிகள்‌ தம்‌ 
மைக்‌ காமித்தபோது சிவபெருமான்‌ அவர்களைப்‌ பேரின்பக்‌ 
சாமிகளாக்கிள்‌ சுத்தசாக்கெ ன்றி, அவர்களைச்‌ சிற்றின்பக்‌ 
காமிகளாக்னாரல்லர்‌, ௮௮௫, 


இத மாதர்‌ கேளா வீல்‌ வெர்‌ தம்மைக்‌ கண்டோர்‌ 
தரா புஇல தன்றி முடிவரோ. 
என முனிபன்னியர்‌ வாக்கின்‌ வைத்துச்‌ சிவாசாரியசுவாமிகள்‌ 
கூறியருளியவாற்றான்‌ உரைப்படும்‌, இவ்வுண்மையைச்‌ சிவஞான 
முனிவரும்‌, - 


பன்முணிவர்‌ பன்னி௰ர்கள்‌ பண்டுன்னைக்‌ காமுறவுந்‌ 


ss 


பண்னசியகுள்‌ பெய்‌ திலையே சோமேசா--வன்னதே 
சாக்காதல்‌ கொண்டார்‌ நமக்கெவன செய்ப வோ 
சாக்காசல்‌ கொள்ளாக்‌ கடை. 
என்பதனால்‌ வெளியாக்‌னர்‌. 
முனிவர்கள்‌ விலத்‌திரவியங்களை சாய்ந்து அவற்றைக்‌ 
கொண்டு, வெபெருமானே இலக்காக அபிசாரஹோமத்தைச்‌ 
செய்து, புலி முதற்‌ பலவற்றை எலியும்‌, சாபங்களைச்‌ செப்‌ 


பிக்ஷா£டனர்‌ 161 


பியும்‌, அவற்றாற்‌ பயன்‌ பெறாமையானும்‌, மோகினியுடைய 
பேரமகைக்‌ கண்டு கியமம்‌ இழந்து ஈருமங்களை விடுக்கமையா 
ணும்‌, கங்கள்‌ மந்திரக்‌ இரியைகள்‌ எல்லாம்‌ விபரீதபாவனையாய்‌ 


விீண்பட்டுப்‌ பயன்படாது ௮.நுபவத்தி2ல பொய்க்கப்பட்டமை 


யானும்‌ தானங்கள்‌ கொண்ட மீமாஞ்சைமதம்‌ பொய்யெனக்‌ 
தெளிக து, தாங்கள்‌ சூதக்திரர்‌ அல்லர்‌ ௪ ன்றும்‌, சுத க்திரர்‌ 
ஒருவர்‌ உளர்‌ என்றும்‌, அவர்‌ சிவபெருமானே என்றும்‌, அவர்‌ 


கிருபாசாபர்த்தியத்தாலன்றிப்‌ பாவத்தை அிலக்கதலும்‌ புண்‌ 
ணியம்‌ புரிதலும்‌ மடியாகெனவும்‌ தகெரிக்துகொண்டார்கள்‌. 
சிவபெருமான்‌ ௮ வை ன்‌ சித்தவிருத்தியையும்‌ பரிபாகத்‌ 
தோற்றத்தையுங்‌ கண்டு நடித்தருளினார்‌. ஈடனங்‌ கண்ட முனி 
வர்கள்‌ மெய்ஞ்ஞானம்‌ பெற்றுச்‌ சைவராயினார்கள்‌. 
காமம்‌ வெகுளி மயக்க மிவைகூன்‌ ற 
மைக்‌ செடக்கெடு தோம்‌, 

என உத்தரவேதமும்‌ பகர்ந்ததும்‌ இங்க இந்திக்கதற்பாலதாம்‌ 
என்க, 

ஆகவே, பற்றற்றவசாகிய பரமேசுரனைப்‌ பற்றாது இம்‌ 
முனிவர்கள்‌ செய்துகொண்ட கருமங்களும்‌, இவர்‌ பத்தினிகள்‌ 
தல திம்மளவிலல கருமங்கள்‌ போலத்‌ தோன்றி இம்மைப்‌ 
போகங்கள்‌ அக்கம்‌ தரினும்‌, பபபோகத்தையும்‌ முத்தியை 
யுக்‌ தராது துன்பத்தையே பயக்குமென்ப அம்‌, சிவபெருமான்‌ 
செய்யும்‌ செயல்களுட்‌ சில்‌ புத்திக்குப்‌ பொருத்தமற்றமைபோலத்‌ 
தோன்றினும்‌ அவைகளின்‌ இறுஇப்‌ பயன்‌ நியாயமாகவே இருத்‌ 
தலின்‌ அப்‌ பெருமானுடைய செய்கைகள்‌ குற்றமற்றவை யென்‌ 
பதும்‌, நமது சாத்திரன்களால்‌ மாத்திரமன்று; காந்தம்‌, கூர்மம்‌, 
மற்சம்‌ முதலிய சிவபுராணங்களாலும்‌ மீமாஞ்சைமதம்‌. கண்டித்‌ 
தொனுக்கப்பட்டதென்பதம்‌ நாம்‌ உணர்ந்துகொள்ளற்பாலன 
வாம்‌. ்‌ 

தியானம்‌ 

ஸ்தா வ௦ஸுற-1வலொ௮_ந௦ 8௫-௯௦ உ-இவ-17௦௯-8௦ %கதிணெ 
வா ற-இலசுவாலஷ௦ய-5.௧௧௩௦ ஹசஷாஃ-கெவாஉயொ? | 
விய ரண ஹு ஜடாயற௦ ஸழியா உக்ஷெ 81.0௦ வா8கெ 
கட்‌ முஈணெ ந ஹய-௩.௧8 ஹ_௦ கட மடன்‌ ஸுற௦ஊவஜெ ॥ 


தேவாலய தரிசனம்‌ 
மேலம்‌ சிவஸ்ரீ 1. 18. சுப்பிரமணியக்தரக்கள்‌ அவர்கள்‌ 


அநாதிமுத்த சித்துருவாகிய சிவபெருமான்‌ ஒருவரையே 
பசமபதி என்று துணிக்‌, அவர்‌ அருளிச்செய்த வேதாகமங்‌ 
களிற்‌ கூறிய பிரகாரம்‌ தங்கள்‌ நிலைக்கு ஏற்றவாறு அவரை 
வழிடடுபவர்சு சள சைவர்‌ எனப்படுவர்‌. 


சிவபெருமானை அடியவர்கள்‌ வழிபடுக தானங்கள்‌ மூன்‌ 
றர. அவை ஆலபத்னுள்ள லிம்கம்‌, சிவனடியார்‌ இருவே 
டம்‌, ஆன்மா என்பன, 


சைவர்கள்‌ தினந்தோறும்‌ ஆசாரத்தோடு வஸ்திரம்‌ 
இரண்டு தரித்துக்கொண்டு, ௮நுஷ்டானம்‌ முடித்துத்‌ இருக்‌ 
கோயிலுக்குப்‌ போகக்கடவர்‌. ஸ்கானம்‌ முதலிய நியமங்கள்‌ 
இல்லாது இருக்கோயிலுக்குச்‌ செல்லுதல்‌ கூடாது, ஸ்கானத்‌ 
திற்கு ஆலயக்‌ தருகல்‌ உள்ள புண்ணியதீர்த்தம்‌ வி?சஷம்‌. 


ஆலயத்துக்குப்‌ போகும்பொழுது ஓரு பாத்திரத்திலே 
தேங்காய்‌, பழம்‌, பாக்கு, வெற்றிலை முதலியவை வைத்து 
அசைக்குக்‌ ழ்ப்படாது மேலை உயர்த்தப்பட்ட கையில்‌ ஏந்திக்‌ 
கொண்டு போக வண்டும்‌. இவைகளுக்குப்‌ பொருள்‌ இல்லாத 
வர்கள்‌ பத்திரபுஷ்பல்களேனும்‌ கொண்டுபோய்க்‌ கொடுத்து 
வணக்க வேண்டும்‌, ௮துவுள்‌ கூடாதவர்‌ சந்நிதியில்‌ உள்ள 
செத்தை முதலியவற்றைப்‌ போக்‌கயேனும்‌ வணங்கவேண்டும்‌, 


இருக்கோயிலைச்‌ சமீபித்தவுடன்‌ தூலலிங்கமாகய இருக்‌ 
கோபுரத்தை வரம்‌ இரண்டு கைகளையும்‌ சிசசிலே குவித்துக்‌ 
கொண்டு உள்ளை பிரவேசித்துப்‌ பலிபீடத்துக்கு இப்பால்‌. 
நமஸ்காரம்‌ செய்தல்வேண்டும்‌. 

ஆடவர்‌ அஷ்டாங்க .கமஸ்காசமும்‌ பெண்கள்‌ பஞ்சாங்க 
நமஸ்காரமும்‌ செய்தல்வேண்டும்‌. 

அஷ்டாக்க நமஸ்காரமாவது தலை, செவியிசண்டு, கையி 
சண்டு, மோவாப்‌, புயங்கள்‌ இரண்டு என்னும்‌ எட்டுஅப்பும்‌ 


௮ 


தேவாலய தரிசனம்‌ 153 


நிலத்திலே பொருந்தும்படி. வணங்குதலாம்‌. பஞ்சாங்க நமஸ்‌ 
காரமாவது தலை, கைகள்‌ இரண்டு, முழந்தாள்‌ இரண்டு 
என்னும்‌ ஐந்துறுப்பும்‌ நிலத்திலே பொருந்த வணங்குதலாம்‌. 
திரபாங்க ஈமஸ்காசம்‌ ஆடவர்‌, பெண்கள்‌ ஆயெ இருவருக்கும்‌ 
பொது. திரயாங்க நமஸ்காரமாவ அ சிரசிலே இரண்டு கைகளை 
யும்‌ குவித்தலாம்‌, > 


. தமஸ்காசம்‌ மூன்றுதசமாயிலும்‌, 885. சசமாயினும்‌, ஏழு 
தரமாயினுர்‌, ஒன்பதுதசமாயினும்‌ செய்க. ஓருதமம்‌ இரு 
தசம்‌ பணிந்து எழுதல்‌ குற்றம்‌. ச 

கிழக்கு * நோக்கிய சக்கிதியில்‌ பலிபீட த்துக்கு இப்பால்‌ 
அக்கினிமுலையில்‌ சிரசைவைத்து “மார்பு நிலத்திலுற வலக்‌ 
கையை முன்னும்‌ இடக்கையைப்‌ பின்னும்‌ நேரே நீட்டி, 
பின்‌ அம்முறையே, மடக்கி, வலப்புயமும்‌ இடப்புயமும்‌ பூமி 
பிலே பொருந்த, கைகளை அரையை நோக்க நீட்டி, வலக்‌ 
கன்னத்தையும்‌ இடக்கன்னத்தையும்‌ தரையைத்‌ திண்டச்‌ 
செய்து ஈமஸ்காசம்பண்ணக்கடவர்‌. தெற்குநோக்கி.ப சந்நிதி 
யிலும்‌ மேற்கு நோக்கிப சக்நிதியிலும்‌ நிருதிழூலையிழ்‌ சிரசை 
வைத்து முன்போலப்‌ பணியக்கடவர்‌. வடதிசையை தோக்கும்‌ 
சக்நிதியில்‌ பலிபீடத்துக்கு வாயுமூலையில்‌ சிரசுவைத்‌அ முன்‌ 
போல நமஸ்கரிக்கக்கடவர்‌. 

இவ்வகையாக வணக்கஞ்சேய்அ எழுந்து கைகுவித்துக்‌ 
கொண்டு சிவபெருமானுடைய திருவடிகளைச்‌ இர்தித்து, 
கால்களை மென்மெல வைத்துப்‌ பிசதக்ஷிணஞ்செய்ச, 

கொடி.மசகிழலையும்‌ அாபிகிழலையும கடத்தல்‌ கூடாது. 
பிசத௯தினாம்‌ பண்ணும்பொழுது அந்த நிழலின்‌ மூன்று கூறு 
நீக்கி, மற்றிசண்டு கூற்றிற்‌ செல்லக்கடவர்‌. தஇிருவிழாவிற்‌ 
பெருமானுடன்‌ செல்லிற்‌ பாவமில்லை. ௮பி3ஷேசுகாலத்தில்‌ 
உட்பிரகாரத்தில்‌ பிரதகதினைஞ்செய்தல்‌ கூடாது. 

பிசசக்ஷிணஞ்‌ செய்தபின்பு சந்நிதானத்தில்‌ நமஸ்கரித்து, 
அவாரபாலகரையும்‌ திருஈந்‌திதேவரையும்‌ வணங்கி அநுமதி 
பெற்று உள்ளே போகக்கடவர்‌. விகரயகருடைய சர்பிதானத்‌ 
தில்‌ முட்டியாகப்‌ பிடித்த. இரண்டு கைகளினாலும்‌ நெற்றி 
யிலே மும்முறை குட்டி. வலக்காதை இடக்கையினாலும்‌ இடச்‌ 

20 ்‌ 


154 சைவசாஸ்திர பரிபாலனம்‌ 


காதை வலக்கையினாலும்‌ பிடித்துக்கொண்டு மும்முறை தாழ்க்‌ 
தெழுக்து கமஸ்கரரம்பண்ணுக. 

பின்னர்‌ தலையிலனும்‌ இருதயத்திலேனும்‌ கைகளைக்‌ 
கூப்பிக்கொண்டு சவலிம்கப்பெருமானுடைய தருமுன்சென்று 
தியானஞ்செய்து பக்தியோடு தோத்திரஞ்‌ செய்பக்கடவர்‌. 
அங்கே அருச்சகரைக்கொண்டு அருச்சனை செப்வித்‌ த இயன்ற 
தசதிணை கொடுக்கக்கடவர்‌. பின்பு ஈ2டசர்‌, தகதிணாமூர்த்தி 
முதலிய மூர்த்திகளையும்‌ அதன்பின்‌ தேவியையும்‌ வணக்கக்‌ 
கடவர்‌. இறுதியில்‌ விபூதிபெற்றுத்‌ தரித்துக்கொண்டு, மும்‌ 
முறை கைகொட்டித தரிசனபலத்தைத்‌ தரும்படி பிரார்த்திக்க, 

அதன்பின்‌ மீண்டும்‌ திருஈக்திதேவரை வணங்கப்‌ பலி 
பீடத்துக்கு இப்பால்‌ மும்முறை விழுக்து வணகச்‌௫, ஸ்ரீ பஞ்‌ 
சாகசத்தை இயன்றளவு ஜபித்து, எழுந்து வீட்டுக்குப்‌ போதல்‌ 
வேண்டும்‌. 

இருக்கோயிலி3ல செப்யத்தகாத குற்றங்கள்‌: ஆசாம 
மில்லாத போதல்‌, கால்‌ கழவாது போதல்‌, மசணாசெளச ஜன 
னுசெளசத்துடன்‌ போதல்‌, மலசலங்‌ கழித்தல்‌ முதலாயின 
வாம்‌. இக்‌ குற்றங்களுள்‌ ஒன்றை அறியாது செய்தவர்கள்‌ 
அச்குற்றம்‌ நிற்கும்படி பிசாயச்சித்கஞ்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 
அக்‌ குற்றக்களை அறிந்தும்‌ கருவத்தினாற்‌ செய்தவர்கள்‌ 
ஈரகத்தில்‌ விழந்து வருந்துவார்கள்‌. 3 

உபநிஷத்‌ கதை 11 


'சவபுரம: சவா சுவாம்நாத சீவாசாாயா அவாகள்‌ | 


கருன்ண யசுர்‌ வேதத்தில்‌ சடோபதிஷத்‌ என்பது மிகச்‌ 
சிறக்ததாக விளங்குகின்றது. அதில்‌ யமனையும்‌ நசி2கதஸ்‌ 
என்ற குழக்தையையும்‌ பற்றிய சதை பமத்துவத்துவத்தை 
உபதேசிக்கன் றது. 

கெளதமர்‌ என்ற மஹா மகபைவாய்க்க மகரிஷீ ஒருவர்‌ 
இருந்தார்‌. அவர்‌, 

க.நா காமி ௮-இ.கா.மி ௬.5௦ வாணி. மகி ॥ 


அவா வேகாத) ௭.8௦ அறி வா ஊலீ$ ॥ 
8 ட] ட] 


உபநிஷத்‌ கதை 155 


என்றபடி மிகுக்த அன்னதானச்‌ சிறப்பினால்‌ (வாஜ௦ - கணு 
ெக ந ஜா_௧௦ ஸ்0 வ8 கசி. யஹ) வ? என்றபடி) வாஜஸ்சவஸ்‌ 
என்ற பெயரினால்‌ புகழடைக்சார்‌. அவருக்கு நசி2கதஸ்‌ என்று 
இளம்‌ வயதுள்ளவனாயும்‌ பிக்ருவக்சலனாயும்‌ அழகுள்ளவனாயும்‌ 
ஒரு புத்‌திரனிருக்தான்‌. ௮ம்‌ மகரிஷிபானவர்‌, ஒருசமயம்‌ 
சமது வயதுமுதிர்ச்சிையை யோசித்தும்‌, தமக்குப்‌ பரலோகத்‌ 
தில்‌ ஷேமத்தைக்‌ கருதியும்‌ விங்வஜித்‌ என்ற யாகத்தை நடத்தி 
னர்‌. சமஸ்த &ஈவரியங்களையும்‌ தகஷதினையாகக்‌ கொடுக்கும்‌ 
அர்த யாகத்தில்‌, தசதினையின்றிப்‌ பலன்‌ கிடைக்காதென்றும்‌, 
ஆயினும்‌ பசுக்களைத்‌ தக்ஷிணையாகக்‌ கொடுப்பது மேல்‌ என்‌ 
அம்‌ உணர்ந்த அந்த மஹரிஷிபானவர்‌, வயது முதிர்ந்தவை 
பும்‌, தனக்குச்‌ சமீபத்தில்‌ வரும்‌ ஓவ்வொருவசையும்‌ யமனாக 
நினைத்து நடுங்குபவையும்‌, உணவு கொள்வதற்கும்‌ திடமற்ற 
வையுமான பசுக்களை ருத்விக்குகளுக்குத்‌ . சக்ஷிணையாகக்‌ 
கொடுக்க ஏற்பாடுசெய்தார்‌, . 

அதைக்‌ கண்ட நசிகதஸ்‌ குழக்தையாயிருந்தபோதிலும்‌ 
மனதில்‌ இவ்வாறு எண்ணலானான்‌. ஏன்‌ நமது தக்தைக்குக்‌ 
கரரியசித்தியின்‌ முடிவில்‌ பிர2யாசனமற்ற செய்கை? இப்படிக்‌ 
கொடுக்கத்‌ தகாத பசுக்களை தமது ஹிதத்திற்கென்ச்‌ செய்‌ 
யப்பட்ட யாகத்தில்‌ உதவிபுரிக்கவர்களுக்குத்‌ தசதிணையாகக்‌ 
கொடுக்க இச்ரிக்றொர்‌, இவைகளைத்‌ தஷிணையாகக்‌ கொடுப்‌ 
பவர்களுக்குப்‌ பலன்‌ தான்‌ எது? 

௨ஷீெதாஃகா ஜம தரணா உஃமகொஹா கிறிஷி,யா$ | 

கநா நா8படெொொ லொகா கா நழுது.அி தாஜ௨& ॥ 
என்று மனதில்‌ எண்ணுபவனாய்‌, தகப்பனுக்குப்‌ பிள்ளையும்‌ 
ஓர்‌ மேன்மையான சுவரியம்‌; இவர்‌ எல்லாவற்றையும்‌ 
தக்ஷிணையாகக்‌ கொடுப்பசேல்‌ என்னையும்‌ ஒருவருக்குக்‌ கொடுக்க 
யோக்கியமுள்ளவசாக ஆவார்‌; அப்பொழுது நானும்‌ ஒருவ 
ரிடம்‌ செல்ல 'கேரும்‌; அப்படியானால்‌ ௮லவும்‌ என்னாம்‌ செய்‌ 
யத்‌ தக்க த என்று நினைத்து மனதிலுண்டான்‌ சிரத்தா வி2௪. 
ஷத்தினால்‌ வசப்படுத்தப்பட்டவன்‌ போலவும்‌, கிரகங்களால்‌ 
பீடிக்கப்பட்‌-வன்‌ போலவும்‌, பைத்தியம்‌ பிடித்தவன்‌ போல 
வும்‌ உடனே தகப்பனின்‌ சமீபத்திற்கு ஐடி.வந்‌. ற, “தந்தை மிய! 


156 சைவசாவஹ்திர பரிபாலனம்‌ 


என்னை யாருக்குக்‌ கொடுக்கப்‌ போகிறீர்கள்‌??? என்று வினாவி 
னான்‌. 
இவ்வாறு கூறின குழந்தையின்‌ வார்த்தையைக்‌ சேட்ட 
தகப்பனார்‌, அயோக்யெப்‌ பிள்ளை என்று நினைத்துப்‌ பேசா 
இருந்தார்‌. அவ்வாறிருக்த போதிலும்‌ ௩ிகேதஸ்‌ சிரத்தாபலத்‌ 
இனால்‌ பசவசனாய்‌, மறுபடியும்‌ **என்னை யாருக்குக்‌ கொடுக்கப்‌ 
போகிறீர்கள்‌?” என்று கேட்டான்‌. அதனையும்‌ பாலனின்‌ பிதற 
றஹல்‌.என்று நிராகரித்தார்‌. இப்படி இரண்டு மூன்று தசம்‌ 
கிராகரித்தும்‌, ௩9 கேசஸ்‌ “என்னை யாருக்குக்‌ கொடுக்கப்‌ போகி 
தீர்கள்‌?” என்று கேட்டான்‌. அப்பெராற ஐ மகரிஷிடானவர்‌ 
பொறுமை என்னும்‌ ஜலத்தினால்‌ அலம்பப்பட்ட வராய்‌, முறைப்‌ 
ட படி. செய்யும்‌ அனுஷ்டானங்களால்‌ மலரஹி கராயிருக்தபோதி 
அம்‌ உடன கோபத்தினாற்‌ சூழப்பட்டவசாயினார்‌. உலகத்‌ 
தில்‌ சோபமுள்ளவர்கள்‌ ஈன்மை திமைகளையும்‌ செய்பத்தக்கன 
செய்யத்தகாதனவற்றையும்‌ அறியாதவர்களாய்த்‌ தமக்கே 
திக்கிழைத்துக்கொள்ளுகிறார்கள்‌. கோபத்தினாற்‌ குருடசான 
மகரிஷி, தன்‌ உயிருக்குச்‌ சமானமுள்ளவனாப்‌, அபராதமற்ற 
வனாய்‌ இருந்தபோதிலும்‌ கோபாக்கினியாற்‌ கொளுத்துகிற 
வர்‌ போல்‌ “எமனுக்கு உன்னைக்‌ கொடுக்கிறேன்‌”! என்று கூறி 
னர்‌. இவ்‌ வார்‌. தையா வச்சசாயுதத்தரல்‌ அடிக்கப்பட்ட 
நசி. தஸ்‌ மலைபோல்‌ ௮சையாதவனாய்‌, கொஞ்சமும்‌ வித்தியா 
சம்‌ அடையவில்லை, அவன்‌ பின்பு சனியாக ஓரிடத்தில்‌ 
இருக்‌ தகொண்டு யோசிப்பானாயினான்‌. எனது தந்‌ைத கோபத்‌ 
தினாற்றுன்‌ இவ்வாறு கூறினார்‌; கோபத்திற்கு விஷயமில்லர தது 
ஓன்று மில்லை, இல்லாவிட்டால்‌ பிரியமுள்ள வனாயும்‌ நிரபரா தியா 
யும்‌ உள்ள என்னை ஏன்‌ இப்படிக்‌ கூறுவார்‌? நடந்த காரியத்‌ 
தில்‌ யோசிப்பதில்‌ பயனில்லை. இப்பொழுது என்னால்‌ என்ன 
செய்யத்‌ தகுக்தது : என்பதைக்‌ குறித்துத்தான்‌ யோசிக்க 
வேண்டியது முக்கியம்‌. 
உலகத்தில்‌ பிள்ளை, சிஷ்யன்‌ இவர்கள்‌ உத்தமன்‌; மத்தி 
பன்‌, அதமன்‌ என்று மூவகைப்படுவார்கள்‌. அதில்‌ குரு 
வடைய  இக்கதத்தை யறிக்துகொண்டு, அவர்‌ உத்தரவின்‌ 
இியே அவருக்கு இஷ்ட முள்ள கரரியத்‌ தல்‌ எவர்கள்‌ பிரவர்த்திக்‌ 
கிரார்களோ அவர்கள்‌ உத்தமர்கள்‌. எவர்கள்‌ குருவின்‌ இங்‌ 


உபநிஷத்‌ கதை 157 
Da; 


தத்தை அறிந்தும்‌ உத்தரவை யபெ௫திக்றோர்களேர அவர்கள்‌ 
மத்திமாகள்‌, எவர்கள்‌ இங்தெத்தை அறிந்தும்‌ உத்தரவைக்‌ 
கேட்டும்‌ ௮சையாமலிருக்கிறார்களோ அவர்கள்‌: அதமர்கள்‌, 
நானும்‌ அதமனாக மாட்டேன்‌; பித்ருவாக்யெ பரிபாலனமே 
மேன்மை என்று நிச்சயம்‌ செய்தகொண்டு, தனயனின்‌ பிரிவி 
னால்‌ வருந்தும்‌ 'தந்தைக்குச்‌ சரியான சமாதானம்‌ கூறி 
விட்டு, யமனுடைய டட்ட.ணத்திற்குக்‌ களர்பிச்‌ சில நாளில்‌ 
யமசதனம்‌ பொய்ச்‌ சேர்ந்தார்‌. அப்போது யமன்‌ தன்‌ அதி 
காரத்திற்து வி2ராதமின்றிப்‌ பிரமசதனத்தைக்‌ குறித்துச்‌ 
சென்றிருந்தார்‌. 
நதிகேதஸ்‌ அங்கு யமராஜன்‌ இல்லை என்பதை மந்திரிகள்‌ . 

மூலம்‌ அறிர்துகொண்டு, தன்‌ காரியசித்தியின்‌ தாமதத்தை 
நினைத்த, பசி தாகம்‌ இவைகளாற்‌ பீடிக்கப்பட்டவனாயிருக்‌ த 
போதிலும்‌, உண்ணாவிசதத்தையே ௮.நுஷ்டி.ப்பவனாய்‌, மூன்று 
இரவுகள்‌ ௮௫கு வசித்தான்‌. அதன்‌ பிறகு யமசாஜனும்‌ தன்‌ 
வீட்டிற்கு வந்து, மந்திரிகள்‌ மூலம்‌ அதிதியின்‌ வரவையும்‌ 
அவன்‌ நடத்தையையும்‌ கேட்டு, இப்படி யோசிக்கலானார்‌. 

சூஸாஷூ..தீக்ஷெ ஷ௦ம_5௦ ஹஸ்த ட்‌ 

உஷாவ-ஒெக த வு அதவம றுழு ஹவ-று 

வ_தகூடெ உ-௮௱-ஈஷ ஷா யய 

ஸஷொய்ஸஹா.ஈ த. தஹ கிஸா ஹ ணொ.மஹெ ॥ 


இம்‌ மகாராஜன்‌ வார்த்தையை மனதில்‌ நினைத்துத்‌ தான்‌ 
செய்த பிழைக்குப்‌ பிரதீகாரத்தைத்‌ தேடுகிறவனாய்‌, விசுவாசத்‌ 
தோடு ஈசகதஸ்ஸைப்‌ பார்த்து, 
அிஹெ- ஸுரா கீர ய-௨வா.தீ ம, ஹெ 0௦% நமி ஹ_ந.கியி 
நி ந8ஹெஹு- ர்‌ ஷாகி வகி ௩ 
மாத வரணீஹ | 
என்று இப்படிச்‌ சந்தோஷமுள்ளவசான யமசாஜன்‌ மூன்று 
இனங்கள்‌ தன்‌ விட்டில்‌ வசித்ததினால்‌ மூன்று வரங்களைக்‌ 
கொடுக்கும்‌ காலத்தில்‌ சுத்தமான பனதையுடைய நசிகேதஸ்‌ 
இததான்‌ ஈல்ல சமயமென ற! யோசிக்கலானான்‌. நரன்‌ பிறக்‌ 
தது முதலாகத்‌ தந்தைக்குப்‌ . பீரியமுள்ளவனாயிருந்தும்‌, அவர்‌ 


ஆ 


155 சைவசாஸ்திர பரிபாலனம்‌ 


கோபத்தினால்‌ கலக்கத்கை அடைக்து குற்றமற்ற என்னிடம்‌ 
இடி போன்ற கடும்‌ மொழியை யொழிக்தார்‌, பின்பு அவ்வாறு 
கூறியதற்கு விசனத்கையும்‌ அடைக்‌ தார்‌. தடுக்க முடிபரமை 
யினால்‌ யமனுடைய வீட்டிற்கும்‌ செல்ல உத்தரவளிக்தார்‌. 
இப்படிச்‌ சா ஜனங்களால்‌: கிக்திக்கத்‌ தகுக்த காரியத்தினால்‌ 
தபிக்ன்ற எனது தந்தை அகாரம்‌ நித்திசைகளை விட்‌? இது 
வசையில்‌ எந்த ௮வஸ்சைகப அடைந்தார்‌ எனபடை யான்‌ 
அறியேன்‌. ஆன்மாவை விட்டும்‌ கான்‌ அவருக்குள்ள இதக்‌ 
கஷ்ட த்தை சிவிர்த்திசெய்ப முடி வில்லை; அதிர்ஷ்டமற்ற நான்‌ 
என்ன செய்‌ வன்‌; கஷ்டம்‌; 'கெப்வச்செயலாய்‌ இப்பொழு 
யமனின்‌ அதுந்கரகம்‌ இடைக்கது இவ?ச ௩௨ பிதாவிற்கு 
நல்ல மனதை உண்டுபண்னைத்‌ தகுந்தவர்‌. ஆகலின்‌. தல்‌ 
வரத்தினால்‌ எனது தந்தைக்கு நல்ல மனதை யாரிக்கிறேன்‌ 
அப்படி ச்‌ செய்தால்‌ எனது பெரிய ௮பசாகமானது சொஞ்சா்‌ 
சரந்தமாகும்‌ என்று மனதில்‌ நினைத்துக்கொண்டு, யமனுக்கு 
கமஸ்காரம்‌ செய்து, 


ஸாக்‌ 8 ஹ-8 நா யமா ஷா 
வி.௨த)ும-ளைகசொதா 88] பெ 
கூத) ஹரஷ வாலிவடெ௫ிவ_கீ.த3 


(ப, வ்‌. i 
ஹத யாணா௦ பய8வா௦ வரண்‌ | 


ஓ பமராஜன! எனது தக்ைதையான கெளதமர்‌ இப்பொழுது 
என்னிடத்தில்‌ உண்டான கோபத்தினின்‌ ம்‌ சமாதான மடை 
யட்டும்‌. மறுபடியும்‌ உம்மால்‌ என்‌ தகப்பனுடைய சமீபத்‌ 
திற்கு அனுப்பப்பட்ட என்னிடத்தில்‌ முன்‌ போல்‌ அன்பினால்‌ 
இனிமையாயும்‌ கருனையுடையதாயு முள்ள பார்வை உண்டாகட்‌ 
டும்‌. இதான்‌ முதல்‌ வரத்தின்‌ விஷயம்‌ என்றான்‌. இவ்வா 
மூக யாசிக்கப்பட்ட யமராஜன்‌ புன்‌ ழறுவ2ரைட அப்படியே 
ஆகுக என்று கூறினால்‌. 

மறுபடியும்‌ இசண்டாம்‌ வரம்‌ யாசிக்தல்‌ காலத்தில்‌ ஜரா 
மரணம்‌ முதலிய 2, தாஷங்களோடு கூடிய 8ீஹிக ௬கசாதன 
மான ரத்தினம்‌ முதலியவைகளில்‌ விருப்பமற்று, மங்களங்க 
ளுக்கு இருப்பிடமாயும்‌, மூப்பு இறப்பு இல்லாததாயும்‌ சுவர்க்க 


உபநிஷத்‌ கதை 159 


லோகத்தை அடையும்படி சேர்ப்பிக்கறதாயும்‌ உள்ள அக்கினி 
வித்தையை அடைய யாஇத்தான்‌. அப்படி அவனால்‌ பிரார்த்‌ 
திக்கப்பட்ட அக்கினிவித்தையையும்‌ யாகவிதியையும்‌ முறைப்‌ 
படி உபதேதித்தான்‌. ஓரு மறை சொன்ன மாத்திரத்திலேயே 
புத்திசாலியான ௩சிகேதஸ்‌ யமசாஜன்‌ கூறிய யாவற்றையும்‌ திரும்‌ 
பக்‌ கூறினான்‌. ய ராஜனும்‌ உலகத்திற்‌ சிறந்த புத்தியின்‌ தர்ச்‌ 
சிபைக்‌ சுண்டு, மிகுக்த சந்தோஷ,மழடையவனாய்‌ அவ்‌ வக்கினி 
உன்‌ பெயரினால்‌ விளங்குக என்று அழறுக்கிரகித்தார்‌ இப்போ 
அம்‌ நசி2கதஸ்‌ என்ற பெயரினால்‌ அவ்‌ வக்கினி விளங்குறெது. 
இவ வாறு முதல்‌ இரண்டு வரங்கள்‌ வாங்கிய பின்னா, சந்தோஷ 
முள்ள யமசாஜன்‌ மூன்றாவது வரத்தின்பொருட்டு அன்போடு 
அறுமதியளித்தார்‌. 


நதிகெதஸ்‌ . வர்ஜாகாலத்தில்‌ கரைபுரண்டோடும்‌ மலை 
யருவியில்‌ முழுகிய புற்போல, அனேகம்‌ யோசனையினால்‌ 
அழன்ற. மனதைத்‌ தடுக்க முடிபாதவனாய்‌ ஆலோசிக்கின்றான்‌, 


உலகத்தில்‌ சத்து, அசத்து என்ற பதார்த்தங்களை 
உணர்க்க மகான்களுக்கும்‌ கலக்கத்தை உண்டுபண்ணும்‌ 
பதார்த்தங்கள்‌ ௮ேகம்‌ இருக்கின்றன. அநேக மகான்கள்‌ 
மேன்மை அடைந்தும்‌ ஸ்வல்பத்திலேயே சந்தோஷத்தை 
அடைகின்றார்கள்‌. அவர்கள்‌ ரத்னாகரத்தை அடைந்தும்‌ சக்தி 
யினா2லே2.ப சந்தோஷத்தை அடைகிறார்கள்‌. இப்பொழுது 
அப்படியுள்ள விஷயபங்கள்தாம்‌ பிசாரத்திக்கப்படவேண்டும்‌. 
வைகள்‌ தேசத்தினா லயும்‌, காலத்‌ தினாலேயும்‌; “முயற்சியினா 
லேயும்‌ வேறு இடத்திலிருக்தும்‌: அடைய முடியாதன2வா, 
அவைகளே பிரார்த்திக்கத்‌ தக்கன. ஆனால்‌, அவ்‌ வஸ்து எது? 
எனறு மனதில்‌ சிக்திக்கும்‌ ௩௭ 2சதஸாக்குப்‌ பரமேச்வரனின்‌ 
அனுக்கிரகத்தினால்‌ ஓர்‌ எண்ணம்‌ உதித்தது. அதாவது, ஒரு 
வரும்‌ ஒருகாலத்தும்‌ உயிரோடு யமபுரத்திற்குப்‌ போவதில்லை. 
போனாலும்‌ மறுபடியும்‌ உயிரோடு பூலோகத்திற்குத்‌ இரும்புவ - 
அம்‌ இல்லை. இறர்தவர்களாலே தமஅ, கர்மாவுக்குத்‌ தக்க 
யாதனைகளை அனுபவிப்பதற்கு யமனுலகத்திற்கு வருகிறார்கள்‌. 
அனுபவம்‌ முடிந்தவுடன்‌ கர்மாவை அனுசரித்து மற்றொரு 
- தேகத்தை அடைர்து ஏதோ ஒரு லோக்த்தில்‌ வசிக்‌ றார்கள்‌" 


160 சைவசாஸ்திர பரிபாலனம்‌ 


அவர்களுக்குக்‌ கொஞ்சமும்‌ முன்‌ ஜன்மத்து நடத்தை யறியப்‌ 
படவில்லை. 


எனக்கோவெளில்‌, பெரிய பாக்கியத் தினால்‌ உயிருட 
னேயே யமூலோகத்திற்கு வருகையான ஏற்பட்டது. இது 
மிசுவும்‌ அரி2த. ஆகலால்‌, “சரியான காலத்தை வீணாப்‌ விட 
மாட்டேன்‌. மூன்றாவது வரத்தினால்‌ அடைய முடியாத பச 
கதியையே பிரகாசம்‌ செய்கிறேன, உலகத்தில்‌ டரதத்து 
வத்தை யறிப இச்சையுள்ளவர்களாக சானுக்களுக்குள்‌ விவா 
தம்‌ அநேகம்‌ இருக்கின்றன என்று இப்படிப்‌ பலவாறு எண்ண 
மிட்டுக்கெொரண்டு, 

யெய௦ வெட விவிகி_தா 2நஷெ.) 


வம 


கஹீடெ5)கெ காயஹி.கி கெகெ | 
வாடியா 8ந-ஷெலஹூபா யாஹூ 


வராணா கஷெ வாஹு_கீய? ॥ 


பிசாணிகளுக்குத்‌ தேசம்‌ போன பிறகு அது இருக்கிறதென்‌ 
அம்‌ இல்லையென்றும்‌ அந்த விஷயத்தில்‌ விவாகமானது இருக்‌ 
இன்று. இவைகளில்‌ ஒன்றை நிச்சயம்‌ செய்யாவிடில்‌ மத்தி 
_யஸ்தர்களுக்கு அதற்கு உசிதமான காரியத்தில்‌ பிரவிருத்தியும்‌ 
சிலிருத்தியும்‌ உண்டாகாது. இதில்‌ பிரத்தியக்தமாகப்‌ பார்த்த 
வர்கள்‌ சாக்ஷிசளாகக்‌ கிடைக்கமாட்டரர்கள்‌, பெரியோர்கள்‌ 
பிரேதபுமத்திற்கு அதிபதியான தங்களையே இதற்குப்‌ பிரமாண 
மாகக்‌ குதிக்கிறார்கள்‌. ஆதலால்‌, நான்‌ தங்களுடைய அனுக்‌ 
கிரகத்தில்‌ உண்டான மமையை உடையவனாதலால்‌ தங்களைக்‌ 
கேட்க முறையுள்ளவனாய்‌ மிகுந்த வணக்கத்தோடும்‌ நிர்ப்பர்‌' 
தத்தோடும்‌ தெரிலித்துக்கொள்ளுறேன்‌, இதன்‌ உண்மை 
என்ன? என்பேரில்‌ தயவினால்‌ கியாயப்படி இதை உபதேசித்து, 
சந்தேகத்தைத்‌ தரங்கள்‌ போக்கவேண்டும்‌, இதுதான்‌ எனது 
மூன்றாவது வசம்‌ என்று கூறினான்‌. பிறகு யமராஜன்‌ மிக்க 
மேன்மையான அவ்‌ வார்த்தையைக்‌ : கேட்டு மனதில்‌ சந்தோஷ 
முடையவனாய்‌ இருக்தபோதிலும்‌ பிரிதியடையவில்லை, 
(தொடரும்‌) 


தீபோற்சவ வினா? 

இந்த வருடப்‌ பஞ்சாக்கத்தில்‌, விக்கரம'ா சார்த்திகைமீ' 
21௨ சுப்பிரமணியத்தலங்களிலும்‌, 29௨ திவஸ்தலங்களிலும்‌ 
திபோற்சவம்‌ கடத்துவதற்கு விவரிக்கப்பட்டிருர்‌தது, சுப்பிர 
மணியத்தலங்களுக்குக்‌ ருத்திகாதிபம்‌ செய்ய ஈக்ஷத்திரம்‌ 
பிரதானமா? அல்லனு திதியா? சிவஸ்தலங்களுக்குப்‌ பிரதானம்‌ 
எது? ஒன்றுக்கொன்று மாறுபட்டுச்‌ செய்பல1மா? சிவஸ்தலங்‌ * 
களில்‌ 27௨ நடத்தியிருந்தால்‌ ஆகமசம்மதந்தானா? சிவஸ்‌ 
தலங்களில்‌ பூசணைத்திதிதான்‌ முக்‌ பமென்றும்‌ சோகிணி 
ந௯ஷத்திசம்‌ இருந்தாலும்‌ தோஷமில்லை என்றும்‌ இருக்கிறது. 
அப்படியிருக்க, சிவஸ்தலங்களில்‌ கிருத்திகை௯தத்திரம்‌ மட்டும்‌ 
இருக்கும்போதும்‌ தரயோதசித்திதிபில்‌ திபோற்சவம்‌ செய்ய 
ஆதாசமிருக்கிறதா? ரமமாக 27 உ செய்யவேண்டியதா? 29௨ 
செய்பவே ன்டியதா?சிவஸ்தலங்களில்‌ 27௨ ஈடத்தியிருப்பதற்கு ' 
ஏதாவது ஆதாரமிருக்றெகா? இக்க விபரத்தை ஆதாரத்துடன்‌ 
அறிஞர்களாதிப தாங்கள்‌ எழுதுவிர்களென்று ஈம்புகிறேன்‌, 


தங்கள்‌ அன்புள்ள 
ஸிவ, நாராயணடட்டர்‌, 
சப்பிரமணியசவாமி2காவிற்‌ பூசகர்‌, 
பரமக்குடி , 
இராமநாதபுரம்‌ ஜில்லா, 


தபோ றசவம்‌ I 
விக்கிரம்‌ கார்த்திகைமீ . 217௨ வியாழக்ழெமையன்று 
இவ்விடங்களில்‌ உள்ள சிவாலயங்களில்‌ ஆகமவிரோதமாகப்‌ 
பெளர்ணமி அல்லாத இனத்தில்‌ திபோற்சவம்‌ ஈடத்தியிருக்‌ 
கிறார்கள்‌. 
ரொஹிணரவா லமணழாவா கர கி காவா விஸணெஷ 38 | 
௨௯ கர கிகாயா௧௦ 2ய)8௦ றொஹிணீ ய--8௦ | 
௯ய8௦ ஊூமணீய-ு௧௦ காலி ர | முீஷ.-கெ | 
உ௱ணறழாவாம காஃி கழா ௯மவா 87 மமஎஷகெ। 
$ஷொ_கவஷ-௦ காவ. உவஷோாயா_ந) கெரி ॥ 
21 ்‌ 


162 சைவசாஸ்திர பரிபாலனம்‌ 


என்று காரணாகமம்‌, குமா சதகந்திசம்‌, சகலாகமசங்கிரகம்‌ முத 
லிய நூல்களிற்‌ கூறப்பட்டிருப்ப, விக்ரமா கார்த்திகைமீ 
27௨ பர்வம்‌ அல்லாத தினத்தில்‌ நீிபோத்ஸவம்‌ நடத்தியது 
£ சாஸ்திரவிரோதபமாகும்‌. 


இதைப்‌ பிரசுரப்படுத்தி இதற்குச்‌ சரியாண ஆதாரமம்‌ 
எழுதக்‌ 'கேட்டுக்கொள்‌ஞுூ2றன்‌, 


இங்யனம்‌ 
எம்‌. நடராஜக்குருக்கள்‌, 
திருவுத்தமகோச மங்கை, 
15-12-1410, 


குதிப்பு: 

ரொஷிணதாஃ £ வரணதாவா காவி ர மமுரீஷ-கெ | 

உல-$ ஷய ரஹ நாயா வொ அவஷூமாவறுற ௪ ॥ 
ரோகணியிலாவது பசணியிலாவது மிருகசீரிடத்திலாவ த 
பூரணை சம்பக்தித்திருக்கற கசால்ல திீ2பாற்சவம்‌ 
செய்ச, 
௨.௪8 2௧3 விகாய-௧௦ 202 ஹிணிய--௧௦ | 
கய ணய ௧௦ 8 £உவலணைிகாயெக | 
கிருத்திகையோடு கூடிய பூரணை உத்தமம்‌; ரோணெி3யாடு 
வருதல்‌ மத்தமம்‌; - பசணி சம்பந்தமான பூரணை அதமம்‌. 
ஆகையால்‌ பூசணையில்‌ தீபோற்சவம்‌ செய்க எனக்‌ காரணாகமத்‌ 
திற்‌ கூறப்படலாலும்‌, 


சருவிகா உவ-ய-கெ 5 லாலெ வஉவணைி ஹஃ2த௦। 


ரொ ஹிண,ா வா ணா வவைவ-ணிகாரயெ& ॥ 


சார்த்திகைகசுதத்திரத்தேரடு பூரணை சமப்பர்தப்பட வில்லையேல்‌, 
பர்வசம்பக்தமான ரோலை ரியிலாவ அ, பசணி.பிலாவது தீபோற்ச 
வத்தைச்‌ செப்க. 


சவணி க]. ௦2உ௦ ராஜுாரஷ ௦ வி. | 
௨7 


பூசனை சம்பந்தப்படாத கார்த்திகையில்‌ தி2பாற்சவம்‌ செய்‌ 
தால்‌, அதிகாரிக்கும்‌ தேசத்துக்கும்‌ கெடுதியுண்டாகும்‌ எனக்‌ 
குமாசதக்இசத்தீம்‌ கூறப்படலானும்‌, 


இபோற்சவம்‌ - ்‌ 108 - 


| ( 
அஹா சிவவ வயா நாகி வவ-ய-கெநிமாகரெ | 
$ஷொ._ககொ வியா... சவ)£ வவ-ஹீடெந கூரடெக யகி। 


ாஜாராஷ £ஈிவாறாய அஹா ௫ கவ-ணி காஈயெ& | 

<7 - 
ஆகையினால்‌, திபோத்ஸவத்அச்குப்‌ பர்வம்‌ பிரதானம்‌; பூரணை 
சம்பந்தமில்லாதபடி. செய்தால்‌ அதிகாரிக்கும்‌ தேசத்திற்கும்‌ 
கெடுஇ.புண்டாம்‌; ஆதலால்‌ பர்வசம்பர்தமான கக்ஷத்திரத்திற்‌ 
செய்க எனச்‌ சைவகாலவிவேகத்தில்‌ சுவாயம்புவாகமவிதி 


உசுகரிக்கப்பட்டி.ருத்தலா னும்‌, 
கிவாரெொவணி_தவவ-8௦ வ-8வ-&௦-௧ தாவா ௦ ல வெசி। 
௯8 ரஹ நவெடாயா௦ வொ _தவஹஸ8ரஉரெ சி | 

வ்‌ 


வவ-ஃடு _நாலெ.த-ஹ நாயா௦ ௨-௫90௮-49) உர வறெசி 


பூரணை இரண்டு நாளிலும்‌ பிளவுபட்டிருக் தால்‌ முதனாளை 
விடுத்து, “மறுநாளில்‌ ௮ஸ்‌.கமனகாலத்தில்‌ செய்க, மறுகாள்‌ 
சந்தியாகாலத்தில்‌ பூரணையில்லையேல்‌ முதல்‌ காளில்‌' தீபாசோக . 


ணம்‌ செய்க எனவும்‌ காசணத்திற்‌ கூறப்படலானும்‌, 
ஹஸவாமவாிஉ-ுவ-௱௦ க்ஷே தய 1௧௯௦ | 
வவ. ஷயா_௩9.௧) த 8 அ9_த) உரக | 
ஹாயா ஹெரொலயெ ௦ ஸிவ கிவூலாம ௯ ॥ 


நக்ஷத்திரம்‌ சேர்க்தாலும்‌ சேராவிட்டாலும்‌ பருவமே  பிரதா 
னம்‌; அத இவனுக்குப்‌ பிரீதியைத்‌ தரும்‌ எனவும்‌ காணா 
கமத் திற்‌ கூறப்படலானும்‌, 


கார்த்திகையோடு கூடிவரும்‌ பூரணை உ.த்தமமென்பனும்‌, 
ரோகிணி யோடு கூடிவரும்‌ பூரணை மத்திமம்‌ என்பதும்‌, பணி 
யோடும்‌ மிருகசீரிடத்‌ 3 தரடும்‌ கூடிவரும்‌ பூரணே அதமம்‌ என்‌ 
பதும்‌, பூரணை சமபந்தப்படாத நக்ஷத்திரத்தில்‌ செய்தல்‌ கூடா 
தென்பதும்‌, திபோற்சவம்‌ பாவப்‌ பிரதானம்‌ என்பதும்‌ 


வலியுறுத்தப்பட்டமை காண்க. 


அற்றேல்‌ குமாரதர்‌ இரத்தில்‌, 


x 


104 சைவசாஸ்‌இர பரிபாலனம்‌ 


வ ( ந ந௯௦ | 
உவ-ய-ஒ8ய-௦5௦வா நக த ௭ -வூபா_௩௯௦ 


வவ வீ ௫த)8-கிலாலு கர கி காவா 


பூரணை சம்பந்தமிருந்தாலும்‌ இல்லாவிட்டாலும்‌ ஈக்ஷத்திசம்‌ 
பிரதானம்‌; இப்படிப்‌ புத்திமான்‌ பரிக்ஷித்துக்‌ கிருத்திகா 
இபோற்சவம்‌ செய்க என்று கூறியது முசணாமோ எனில்‌, 
முன்னர்க்‌ கூறியது சர்வாலயதிபத்துக்கும்‌, ஈக்ஷத்திசப்‌ பிர 
சரனமெனப்‌ பின்னர்க்‌: கூறியது சுப்பிரமணிபஆலய தீபத்‌ 
அக்குமாதலால்‌ முசணாகாமை கண்டுகொள்க, படர்‌. 


ஞானசாஸ்திரங்களை அறிதற்கு 


ஐவகைப்‌ புத்திகளின்‌ விபரம்‌ 
[சுதுமலை சிவர ச. போன்னுஸ்வாமிக்தரக்கள்‌ அவர்கள்‌] 


புத்திகள்‌ (1) மிருத்துபுத்தி, (2) தாறாபுத்தி, (8) சிலா 
புத்தி, (4) வேணுபுத்தி, (5) தைலபுத்தி என ஐந்தவகைத்‌ 
தாம்‌. இவற்றுள்‌: 


1. மிகுத்துபுத்தி-மிருத்‌ என்பது மண்‌; அஃதாவது: 
மண்சுவரில்‌ ஒரு இரும்பாணியால்‌ அடிப்பதும்‌. இரும்பப்‌ 
பிடிக்க எடுப்பதும்‌ மிக இலேசாக இருக்கும்‌, அதுபோல, 
குருவிடம்‌ கேட்டவற்றை உடனே அறிந்துகொண்டு சற்று 
கேசத்திற்குள்‌ முற்றாக மறந்துவிடுதலேயாம்‌. 


2, தாருபத்தி:--தாரு என்பது மரம்‌, அஃதாவது: 
பச்சைமசத்தில்‌ ஒரு ஆணியைத்‌ தைப்பது மிக இலேசு, 
ஆனால்‌, பின்பு வருத்தத்‌2தாடு ௮சைப்‌ பிடுக்குவது சாத்திய 
மல்ல. அதனைப்‌ போலவே குருவிடம்‌ கேட்டவற்றை இலே 
சாக மனசில்‌ பதித்துக்கொண்டு, அதை மறவாமலும்‌ அதிகர்‌ 
தெரியாமலும்‌ இருப்பதேயாம்‌, பட்டமரத்தில்‌ ஆணியைச்‌ 
தைப்பதும்‌ வருத்தம்‌. அப்படியடித்தாலும்‌ சொற்பராளில்‌ 
கழுவி விழுக்துகிமம்‌. ௮ஃ2த2பால்‌ கேட்ட விஷயம்கள்‌ மன 
திற்‌ பதிவது கஷ்டம்‌, அப்படிப்‌ பர்‌. தாலும கொஞ்சக்‌ காலத்‌ 
தில்‌ மறர்து போம்‌. 


ஐவகைப்‌ புத்‌ இகளின்‌ விபரம்‌ 105 


3. சிலாபுத்தி:--சலா என்பது கல்‌, அஃதாவது! ஒரு 
கருங்கல்விலே நான்கு தளைகள்‌ செய்து ஒரு துளையில்‌ உளி 
வைத்தடித்தால்‌ (மற்றைத்‌ தளைகள்‌ வழியாகவும்‌ பிளக்‌) கல்‌ 
இரண்டாகப்‌ பிளக்துவிடவ த போலச்‌ சந்தியான இடங்களில்‌' 
குறிப்பான ஒரு கருத்தைச்‌ சொன்னால்‌ அதைக்கெரண்டு மற்ற 
வற்றையும்‌ தெரி்குகொள்வதரம்‌. 


4. வேணுபுத்தி:--வேணு என்பது மூங்லல்‌, அஃதா 
வது! மூங்கிலின்‌ கணுவில்‌ ஒருபக்கம்‌ உளிவைத்தடி த்தால்‌ 
இரு பக்கங்களும்‌ பிளக்‌ துபோவது போல்‌, ஒரு விஷயத்தைக்‌ 
கேட்ட அப்‌ பொருளைக்‌ கொண்‌ 2ட முன்பின்‌ உள்ள பொருள்‌ 
களையும்‌ அறிர்‌ துகொள்வதாம்‌, 


5. தைலபுத்தி- தைலம்‌ என்பது எண்ணெய்‌, ௮ஃதா 
வது; கணெற்றுச்‌ தண்ணிரில்‌ ஒரு தளி எண்ணெயை விட்டால்‌ 
அது தண்ணீர்‌ முழுதும்‌ பசவுவதுபோல்‌, குரு சுருச்சமாக 
விளக்யெதைக்‌ கொண்டே எல்லா ig SL தெரிர்‌து 
கொள்வதாம்‌, ன்‌ 

இவற்றில்‌ சிலை, வேணு, தைலங்களைப்‌ கன்று புத்தி 
உடையவனுக்கே ஞாரனசாஸ்திரங்களைப்‌ போதிச்கவேண்டும்‌. 
இந்தச்‌ சாதனங்கள்‌ எல்லாம்‌ கைவந்த பின்னே சாஸ்திரங்களை 
ஆசாயவேண்டுமென எண்ணுதல்‌ கூடா. அப்படி எண்ணு 
வது சமுத்திரத்திலுள்ள அலை அடக்கிய பிற்பா2ட ஸ்கானம்‌ 
செய்வோமென்‌ றெண்ணுதல்‌ போலாம்‌. 


நிஷ்காமியத்தவ இயல்பும்‌ பயனும்‌ 
[கரவேட்டி; கா, கந்தப்பு ஆசிரியர்‌ அவர்கள்‌] 


* தலஉஞ்செய்சா ரென்றர்‌ தவலோகஞ்‌ சார்க்து 
பலஞ்செம்அ பற்றறப்பா ராக தவஞ்செய்த. 
ஈற்சார்பில்‌ வரதுதித்து ஞானத்தை ஈண்ணு ஃலைக்‌ 
கர்றார்கும்‌ சொல்லுமாங்‌ கண்டு.” 
சரியையாதி நாத்பாதங்களையுமே, ஆசரியர்‌ இவ்விடத்தத்‌ தவம்‌ 
எனக்‌ கூறினர்‌. தவமும்‌ நிஷ்சாமியம்‌, காமியம்‌ என இரு பிரிவினை 
யுடைத்து, சிவபுண்ணியம்‌ என்று சொல்லப்படுவதும்‌, நிஷ்காமியத்‌ 


ய்‌ 
% 


166 சைவசாஸ்திர பரிபாலனம்‌ 


தீவமுமாய, உண்மைச்‌ சசியையாஇ, ஈ ற்பாதங்களு ம முச்தியிருங்சனி 
மைப்‌ பெலவதற்காய தவங்களாகும்‌. 


**விருர்புஞ்‌ சரியைமுசல்‌ மெய்ஞ்ஞானம்‌ ரான்‌ கம்‌ 
அகும்பமலர்‌ க ய்சுணிபோ என்றோ பராபரமே), 


என வரும்‌ பெரியார்‌ வாக்கும்‌ உற்றணற்பாற்ற ம 


*ஊனக்சண்‌ பாச முணரைாப்‌ பதியை 
ST ms 35 
கானச்சண்ணிற்‌ இர்கை சாடி 


என வரும்‌ 2வஞானபோதம்‌ 9 ம குத்திரப்படி ““பசுபா௪ அறிவால்‌?? 

* இறைவனை அறிய மூடியாசென்ப.தும்‌, இறைவனின்‌ இருவடிஞான ச்‌ 
தானே, உயிராடிய "தன்ன நிவின்‌ சண்‌ ஆராய்ச்தறிதல்‌ வேண்டும்‌ என்ப 
அம்‌ தெனிவாஜனெ றத. அவனருளால்‌ அவன்றாள்‌ வணங்குவதாய்‌, . 
இரைபணி நிற்றலினாற்றான்‌, அஃது எத்திக்கும்‌. படிவழி முறை 
யானே ஏறிச்‌ சென்றாலன்றி இலதவில்‌ தற்பரஞானங்‌ இடையாதென 
அறிக. சரியையாஇ முப்பாதங்சனைபஞ்‌ செய்சவர்கள்‌, பலனை அப 
விப்பதற்குச்‌ சாவோ ராதி பதங்களை உறு இியசப்‌ பெருர்தி அப்‌ பதங்க 
ளில்‌ உளவாம்‌ இன்பங்களை அழுபவிப்பர்‌. 


௮ுபவிக்கலேண்டிய௰ காலம்‌ கழிந்தபின்‌ அப்‌ பதங்களை விட்டுப்‌ 
பிரிர்து, முன்‌ பற்ஐறவைத்த வினைப்பயன்களை அஅபவித்தற்பொருட்டுப்‌ 
பூமியில்‌ உயர்ச்த குலத்திற்‌ பிற்கு, வினைப்பயனை அனுபவிக்கும்‌ 
பொழுதே முன்‌ செய்க சரியைகிரியையாதியைச்‌ பெய்து அவற்றால்‌ 
ஒசையை அறுத்து, உண்மைஞானத்தைப்‌ டொருர்‌ அவர்‌. 


“ சாணனம்யாகம்‌ ர்த்தம்‌ஆச்ரெமம்‌ தவங்கள்‌ 
சார்‌திவீரதம்சன்மயோகங்கள்‌ சரித்தோர்‌ 
சனயிலாசஎவர்ச்‌சம்பெற்றிமைப்பள வின்மீள்‌ வர்‌,?? 


என ஸ்ரீமத்‌ அருணம்திசகொச்சாரியார்‌ இநுவாய்மலர்க்தருளிபபடி, பசு 
பூுண்ணியல்சனாய சாமியதவம்‌ பைன்‌ செய்தாரும்‌ பாவங்களைச்‌ செய்‌ 
தோரும்‌ சவர்க்கசரகங்‌-ளிற்‌ சென்று, இச்பத்தின்‌ மிது தியையு 1, அன்‌ 
பத்தின்‌ மிதுதியையும்‌ அதுபலிீப்விப்பர்‌. அத பவிச்த பின்‌, ஈன வின்கண்‌ 
சண்டவற்றைக்‌ சனாக்வாணுல்‌ காலத்து மறந்து அறிவு வேறபட்டாற்‌ 
போல்‌, எவர்க்‌ ஈரகக்களுக்கள்‌ செல்வதற்கு முன்னுள்ள உடல்‌ செட்‌ 
டதையும்‌, இன்னும்‌ மற்றைய மாறுதல்களையும்‌ மறச்து, அறிவு வேறு 
பட்டு, முன்னுடம்பு இரக்கும்பொழுது பக்குவப்பட்டிருக்கும்‌ வினை 
காட்டும்‌ கதியை ஆன்மர்‌ விரும்பும்படி. மனஞ்‌ செலுத்து. தலால்‌, தேவ 
சதி முதல்‌ ஈரகர்கதி என்னும்‌ ரான்௧னுள்‌ ஒன்றிலே செல்லுவதற்கேது 


ஷ்‌ 


நிஷ்காமியத்தவ இயல்பும்‌ பயனும்‌ 107 


வாய்ச்‌ சுவர்க்கசசகங்களில்‌ அறபவித்து எஞ்சிநின்ற புண்ணியபாவ 
சேடத்தால்‌, மண்ணுலகத்தில்‌ இன்பமும்‌ அன்பமுங்‌ கலர்து ௮.நபவிக் 5 
வெண்டியதாதலின்‌, மனர்‌ தள்ளிய சுதிக்கு ஏற்ற கருவிற்‌ சென்று 
உற்பவிப்பர்‌, \ 

ஆதலின்‌, இவை சாமியத்தவங்களெனவும்‌, பிறவிப்பெரும்பிணி 
யையே தருவன எனவும்‌, நிஷ்காமியத்‌ தவமாய, சரியையாதி காற்பாதங்‌ 
களே மெய்த்‌ தவமாமெனவும்‌ உணரற்பாற்து, 

பிறப்பு இறப்பு என்னும்‌ நீசையுடையனவாய்‌, மதியை விழுங்க 
இன்ற காமம்‌ என்னும்‌ பாம்பு விரிர்து நிற்பனவாய்‌, இடைவிடாது 
நிகழும்‌ விடயங்கள்‌ என்னும்‌ இரைகளைத்‌ இன்னுகின்ற கரணக்களாய 
மின்‌ கூட்டங்கள்‌ சுழல்வனவாய்‌, மாறி மாறித்‌ தோன்றுஞ்‌ சுகதுக்கங்கள்‌ 
என்னும்‌ அலைகள்‌ மோதுவனவரய்‌, மனமென்னும்‌ வஞ்சகமுள்ள மக 
மஞ்‌ சுழல்வனவாய்‌, அகம்பாவம்‌ என்னும்‌ ஆமைகள்‌ இருப்பனவாய்‌, 
அவா என்னும்‌ அளவுசடர்க ஆழத்சையுடையனவரயய்‌, போகமென்னும்‌ - 
முதலைகள்‌ செறிந்தனவாய்‌, மலமென்னும்‌ உவர்ப்பு செறிர்தளதாய்‌, 
மார்க்கக்களாய பல அறைஃளையுடையனவாய்‌, தேவர்முதல்‌ தாவரம்‌ 
என்னு? பெயர்களையுடையனவாய்‌ இறக்கும்‌ சத்தசமுத்‌ிரங்களிஸ்‌ 
ஓன்றையேனுங்‌ கடக்‌ சமாட்டாதவர்களாய்‌ ௮லக்கணுறுஇன்றனம்‌. 


கடவுளின்‌ திருவடியாகிய தெப்பத்தை யடைர்தாற்றான்‌, இச்‌ 
சாகரங்களைக்‌ கடந்‌ த, முத்திக்கரையை அடையலாம்‌, 
“சன்மார்த்கம்‌ சகமார்க்கம்‌ உற்புத்திர மார்க்கம்‌ 
தாதமார்க்க மென்று சங்கரனை யடையு ௦ 
நன்மார்க்கம்‌ சாலவைதாம்‌ ஞான யோக 
நற்‌இரியா சரியையென நவிற்றுவதஞ செய்வர்‌,” 
என வருஞ்‌ சுறாதிப்படி இருவடியை யடைவதற்குச்‌ சரியை முதல்‌ 
ஞானமீரறாயெ நான்கும்‌ ஈல்ல நெறிகளாம்‌. இர்‌ நான்கும்‌ உண்மைச்‌ 
சிவபுண்ணியமெனவும்‌ உபாயச்‌ சிவபுண்ணியமெனவும்‌ இருதிறப்பட்டு, 
அவ்லிருதிறத்தாலும்‌ ஒவ்வொன்றும்‌ ஈரன்கு கான்காகச்‌ சிவபுண்ணியம்‌ . 
எட்டு வைப்படும்‌. அவை ஒவ்வொன்றும்‌ சான்கு கான்காக முப்பத்தி 
ரண்டாய்‌ விரிய. இவற்றின்‌ இபல்புகளை யெல்லாம்‌ விறிக்கிற்‌ பெருகும்‌ 
என்றஞ்சி விடுத்து, உண்மைச்‌ சறியையாதி ரான்கு பாதங்களின்‌ 
இயல்பை மிகச்‌ ஈருக்கிக்‌ காட்டுகன்றேன்‌. 
காயை 
சரியையாவது: புறத்தொழில்‌ மாத்திரையானே சிவபெருமா 
லுடைய உருவத்திருமேனியை நோகச்‌ செய்யும்‌ வழிபாடு, இதன்‌ 
உண்மையாவது, இத்‌ தேகத்தை மலச்சுமை எனவும்‌, அரித்தியம்‌ என 
வும்‌ கண்டு, ௨பவா,சமிருத்‌ தல்‌ முதலியவற்றால்‌ தேகத்தை வெறு க்‌ தலும்‌; 


» 


105 சைவசாஸ்திர பரிபாலனம்‌ 


வேடத்தானும்‌ சிவோகம்பாவனையானும்‌ பிரசாதயோகஞ்‌ செய்தலா 
னும்‌ மெய்யழியாரைமம்‌ சிெவலில்கப்பெருமானையும்‌ உண்மை யுணர்க்து 
கழிபடிசலுமாம்‌, 

சீரயை 

இரியையாவத? புரத்தொழில்‌, அகத்தொழில்‌ என்னும்‌ இரண்டா 
னும்‌ சிவபெருமானுடைய அருவுருவத்திருமேனியை சோக்கச்‌ செய்யும்‌ 
வழிபாடு. -இதன்‌ உண்மையாவத, பிருதவியாதி முப்பத்‌ சாறு 
தத்துவங்களையும்‌, சேதிகளைச்கு, பஞ்ச சுத்‌ இகளையுஞ்‌ செய்து, தன்னை 
உள்ளபடி அநறிதலாம்‌. 

யோகம்‌ 

யோகமாவக? அசத்தொழில்‌ மாத்திரையானே இிவபெருமா 
னுடைய அருவருவத்திருமேனியை மோக்கிச்‌ செய்யும்‌ வழிபாடு. இதன்‌ 
உண்மையாவ ௫, அக கனம்‌ தன்னை யறிச்சவீடத்தத்‌ தனக்கு உயிர்க்கு 
உயிராய்‌ இருர்சு இருவருளைக்‌ கண்டு, அவ்வருளே Bans த்தூ 
பூன்‌ ரீக்சின்ற கருவிகளோடு கூடாதிருத்தல்‌. 

தானம்‌ 

ஞானமாவஅ: அறிவத்தொழிலின்‌ மாத்திரையானே உருவம்‌, 
அருவராவம்‌, அருவம்‌ என்னும்‌ முத்திறத்‌ தருமேனியையுங்‌ கடந்து 
ரின்‌? தற்பரிவெத்தை சோக்கிச்‌ செய்யும்‌ வழிபாடாம்‌, 

பயை சிக்கும்‌ உணவினால்‌ உண்டாகிய இன்பம்‌ நிலைத்தவின்றி 
மிளப்‌ பசி உண்டாகுங்கால்‌ கெடுதல்போல; வேள்வி முதலாகிய தவத்‌ 
தால்‌ உண்டாகிய சுவர்க்கஇன்பம்‌ ரிலைத்தலின்றி மிளப்‌ பூமியிலோ 
ஈரகத்திலோ வருங்கால்‌ கெடும்‌. ஆதலின்‌, கெடுதலில்லாத சரினயயாதி 
தவங்களையே செய்யத்‌ தலைப்படவேண்டுமென்பது இதுகாறும்‌ கூறிய 
வற்றால்‌ தெளிவாகும்‌. 

“சார்ச்தாரைக்‌ காத்தற்‌ றலேவர்‌ சடனாதல்‌?? என வருஞ்‌ சருதிப்‌ 
படி, இறைபணி கின்‌, செடிசேருடலத்‌ தொடர்புகள்‌ £கஇ, மாமா 
காரியமாகிய இல்வலகமும்‌ அறுபவிச்கும்‌ இன்பமும்‌ நிலையில்லாசன 
என உணர்சர்து, தன்செயலற்று, நிஷ்காமியதவங்களைச்‌ செய்வேோராயெ 
மெய்யடியார்கட்கு இறைவன்‌ அகாமியவீனையை இல்லாதவாறு: செய்‌ 
அம்‌, பிராரத்தவீனை ௮௫ சபவியாதவாறுக்‌ இருவருள்‌ புரிவன்‌. திருவருள்‌ 
வழி சிற்போராகிய அடியார்கள்‌ இர்தச்‌ சன்மத்திலேயே ஞானங்‌ 
கைவரப்பெற்ஐச்‌ சவன்முத்தராய்‌ வீனைமுடிவில்‌ சாயுச்யெப்பேறடை 
வர்‌, ஆதலின்‌, யாம்‌ பாசத்தினின்‌ அம்‌ விடுதலையடைர்‌ து இறைவனின்‌ 
பாததாமரைரீழலையடைய மூயற்சப்போமாச. 

ஈபமஸ்‌ ௮. 


